1 


Kerala Gazette No. 33 dated 18th August, 2020 . 
PART I 


Section iii 


सत्यमेव जयते 


12 
CKEN 


கேரள அரசு 


சட்ட ( சட்டமியற்றல் - பி ) துறை 

அறிக்கை 


எண் 22971 / ச . இ . பி . 1 / 2017 / சட்டம் . 


திருவனந்தபுரம் , 


2018 ஏப்ரல் 7 

1193 மீனம் 24 
1940 சைத்ரம் 17 . 


2018 ஏப்ரல் மாதம் 7 - ம் தேதி கேரள ஆளுநரால் விளம்பர அறிக்கை செய்யப்பட்ட 
பின்வரும் அவசரச்சட்டம் பொதுமக்களின் அறிவிற்காக இதனால் பிரசுரம் செய்யப்படுகிறது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


பி . ஜி . ஹரீந்திரநாத் , 
சட்டத்துறை செயலாளர் . 


2018 - ன் அவசரச்சட்டம் எண் 28 


2018 - ன் திருவிதாங்கூர் - கொச்சி இந்து சமய நிறுவனங்கள் (திருத்த ) 

அவசரச்சட்டம் 
இந்தியக்குடியரசின் அறுபத்தி ஒன்பதாவது ஆண்டில் கேரள ஆளுநரால் விளம்பர அறிக்கை 
செய்யப்பட்டது . 

1950 - ன் திருவிதாங்கூர் - கொச்சி இந்து சமய நிறுவனங்கள் சட்டத்தை மேலும் திருத்தம் 
செய்வதற்குரிய ஒரு அவசரச்சட்டம் . 


முன்னுரை.- 2017 - ன் திருவிதாங்கூர் - கொச்சி இந்து சமய நிறுவனங்கள் (திருத்த) 
அவசரச்சட்டம் (2017 - ன் 23 ) நவம்பர் 14 - ம் தேதி கேரள ஆளுநரால் விளம்பரம் செய்யப்பட்டதாலும் ; 


G. 37 / 2018 / DTPIS - 24 . 


13 


2 


2018 , ஜனவரி 22 - ம் தேதி தொடங்கி 2018 பிப்ரவரி 7 - ம் தேதி முடிவடைந்த கேரள மாநில 
சட்டப்பேரவையின் கூட்டத்தொடரில் மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டத்திற்கு பதிலாக மாநில 
சட்டப்பேரவையின் ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கான ஒரு மசோதாவை தாக்கல் செய்யவும் 
நிறைவேற்றவும் முடியாமல் போனதாலும் ; 


மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டத்தின் விதிமுறைகளை நிலைநிறுத்துவதற்காக 2018 - ன் 
திருவிதாங்கூர் - கொச்சி இந்து சமய நிறுவனங்கள் (திருத்த ) அவசரச்சட்டம் ( 2018 - ன் 10 ) 2018 
பிப்ரவரி 12 - ம் தேதி கேரள ஆளுநரால் விளம்பர அறிக்கை செய்யப்பட்டதாலும் , 


2018 , பிப்ரவரி 26 - ம் தேதி தொடங்கி 2018 ஏப்ரல் 4 - ம் தேதி முடிவடைந்த கேரள மாநில 
சட்டப்பேரவையின் கூட்டத்தொடரில் மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டத்திற்கு பதிலாக மாநில 
சட்டப்பேரவையில் ஒரு சட்டம் கொண்டு வருவதற்குரிய ஒரு மசோதாவை தாக்கல் செய்வதற்கும் 
நிறைவேற்றுவதற்கும் முடியாமல் போனதாலும் , 


இந்திய அரசியலமைப்பு சட்டம் 213 - வது விதித்தொகுப்பின் உட்பிரிவு ( 2 ) -ன் துணை 
உட்பிரிவு ( எ ) -ன் அடிப்படையில் மேற்கூறிய அவசரச் சட்டம் 2018 ஏப்ரல் 9 - ம் தேதி அமலில் 
இருந்து நின்று விடுவதாலும் ; 


மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டத்தின் ஏற்பாடுகளை நிலைநிறுத்தாவிடில் இடர்பாடுகள் ஏற்படும் 
என்பதாலும் ; 


கேரள மாநில சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இல்லாததாலும் , தாம் துரித நடவடிக்கை 
எடுக்க வேண்டிய சூழ்நிலை தற்போது உள்ளது என்று கேரள ஆளுநர் திருப்தியுறுவதாலும் 

தற்போது , அதனால் , இந்திய அரசியலமைப்பின் 213 - வது விதித் தொகுப்பின் 
உட்பிரிவு (1 )-ன் படி வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி கேரள ஆளுநரால் பின்வரும் 
அவசரச்சட்டம் விளம்பர அறிக்கை செய்யப்படுகிறது . 


1. 


சுருக்கப்பெயரும் தொடக்கமும் . - (1) இந்த அவசரச்சட்டம் 2018 - ன் திருவிதாங்கூர்- கொச்சி 
இந்து சமய நிறுவனங்கள் ( திருத்த ) அவசரச்சட்டம் என்று அழைக்கப்படலாம் . 

( 2) இது 2017 நவம்பர் 14 - ம் தேதி அமலுக்கு வந்ததாக கருதப்படவேண்டும் . 


2. 1950 - ன் XV- வது சட்டம் தற்காலிகமாக திருத்தம் செய்யப்படல். - இந்த அவசரச்சட்டம் 
அமலில் இருக்கும் காலத்தில் 1950 - ன் திருவிதாங்கூர் - கொச்சி இந்து சமய நிறுவன 
சட்டத்தில் ( 1950 - ன் XV- வது சட்டம் ) ( இதற்கு பிறகு முதன்மை சட்டம் என்று குறிப்பிடப்படும் ), 
பிரிவு 3 முதல் 5 வரை குறிப்பிடப்பட்டுள்ள திருத்தங்களுக்கு உட்பட்டு அமலில் இருக்கும் . 


3. பிரிவு 10 - ல் திருத்தம் .--- முதன்மை சட்டத்தின் பிரிவு 10 - ல் துணைப்பிரிவு ( 1 ) -ல் , 
" மூன்று வருடங்கள் " என்ற சொற்களுக்குப் பதிலாக " இரண்டு வருடங்கள் " என்ற சொற்கள் 
சேர்க்கப்பட வேண்டும் . 


14 


3 


4. பிரிவு 12- க்கு பதிலாக புதிய பிரிவு சேர்த்தல் . முதன்மை சட்டத்தின் பிரிவு 12 - க்கு பதிலாக 
பின்வரும் பிரிவு சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது , 

“ 12 குடியரசுத் தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கான மதிப்பூதியம் .--தலைவர் மற்றும் 
உறுப்பினர்களுக்கு ஒரு மாதத்திற்கு அரசு காலத்திற்கேற்றாற்போல் நிச்சயித்து அரசு அரசிதழ் 
அறிக்கையில் அறிவித்து விளம்பரப்படுத்தியுள்ள படியான மதிப்பூதியம் மற்றும் அமர்வு கட்டணம் 
பெறுவதற்கான உரிமையுடையவர்களாவர் " 


5. பிரிவு 71- ல் திருத்தம் .-- 

முதன்மை சட்டத்தின் பிரிவு 71 - ன் துணைப்பிரிவு ( 2 - க்கு பதிலாக 
பின்வரும் துணைப்பிரிவு சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது , 

" ( 2 ) காலா காலத்திற்கு ஏற்றாற்போல் அரசு நிச்சயித்து அரசு அரசிதழ் அறிக்கையில் 
வெளியிடப்படும் மதிப்பூதியம் மற்றும் இருப்புக் கட்டணம் பெறுவதற்கு தலைவர் மற்றும் 
உறுப்பினர்கள் உரிமையுடையவர்களாவர் ” . 


6. இரத்தாதலும் காப்பும்.- (1) 2018 - ன் திருவிதாங்கூர் கொச்சி இந்து சமய நிறுவனங்கள் 
அவசரச்சட்டம் ( 2018 - ன் 10 ) இதனால் இரத்து செய்யப்படுகிறது . 


( 2 ) அவ்வாறு இரத்து செய்யப்பட்ட போதிலும் , மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டத்தின்படி திருத்தம் 
செய்யப்பட்ட முதன்மைச்சட்டத்தின்கீழ் செய்ததோ அல்லது செய்ததாக கருதப்படுவதோஆன 
ஏதேனும் காரியம் அல்லது எடுத்ததோ எடுத்ததாக கருதப்படுவதோஆன ஏதேனும் நடவடிக்கை, 
இந்த அவசரச்சட்டத்தின்படி திருத்தம் செய்யப்பட்ட முதன்மை சட்டத்தின் கீழ் செய்ததாகவோ , 
எடுத்ததாகவோ கருதப்பட வேண்டியதாகும் . 


பி . சதாசிவம் , 

ஆளுநர் . 


15 


